தவளை தான் ஹீரோ! 

மேக்ஸ் 


தவளை தான ஹீரோ 


தவளை தான் ஹீரோ! 

மேக்ஸ் 


* 


மழை மேகங்களால் வானம் இருளத் 
தொடங்கியது . சூரியன் காணாமல் 
போனது . 


"ஆஹா, மழை , ஹையா! ” என்று தவளை 
மகிழ்ந்தது . மழைத் துளிகள் அதன் 
மேனியை நனைக்கத் தொடங்கின . மழை 
என்றால் தவளைக்கு கொள்ளை ஆசை ! 


மழை வலுக்கத் தொடங்கியதும் தவளை 
உற்சாகமாக குதித்தாடியது . " மழை மழை ! . என் 
உடைகளெல்லாம் ஈரமாகிக் கொண்டிருக்கின்றன! " 
என்று சத்தமாக பாடியது . 


வானம் மிகவும் இருண்டு கொண்டே போனது . கன 
மழை கொட்டியது . 
தவளையாலேயே இதை தாங்க முடியவில்லை . 
சொட்டச் சொட்ட நனைந்து கொண்டு வீட்டுக்கு 
ஓடியது . 


தவளை ஒரு சூடான கோப்பை தேநீர் போட்டு குடித்தது . 
மழைத்துளிகள் ஜன்னலில் முட்டி மோதிக் 
கொண்டிருந்தன . ஆனால் வீட்டினுள்ளே கதகதப்பாக 
இருந்தது. மூன்று நாட்கள் மழை கொட்டித் தள்ளியது . 
தவளை பொறுமை இழந்தது . தனது நண்பர்களான 
பன்றியும் வாத்தும் முயலும் எப்படி இருக்கிறார்களோ , 
மழை தொடங்கியதிலிருந்து அவர்களைப் பார்க்க 
முடியவில்லையே என்று கவலைப்பட்டது. 


ஐந்தாவது நாள் , ஆற்றில் நீர்மட்டம் உயரத் 
தொடங்கியது . தவளையின் வீட்டிற்குள் தண்ணீர் 
வந்துவிட்டது . 
முதலில் , தவளை இதை விளையாட்டாய் 
நினைத்தது , ஆனால் நேரமாக ஆக கவலைப்படத் 
தொடங்கியது . 


தவளை வாத்தின் வீட்டிற்கு விரைந்தது . அங்கும் 
வெள்ளம் . 
" எங்கிருந்துதான் இவ்வளவு தண்ணீர் வருகிறதோ" 
என்று வாத்து விரக்தியாய் கேட்டது . 
" நதி கரைபுரண்டு ஓடுகிறது . வா , பன்றியின் 
வீட்டுக்கு போகலாம் " என்றது தவளை . 


இரண்டும் வெள்ள நீரில் தத்தளித்துக்கொண்டு சென்றன . 


பன்றி தன் வீட்டு பரணில் இருந்து எட்டிப் பார்த்துக் 
கொண்டிருந்தது . " என்னுடைய சாமான்களெல்லாம் 
நனைந்து விட்டன " என்று அழுதது . 


பன்றியின் வீட்டிற்குள் நாற்காலிகளும் 
மேஜையும் நீரில் மிதந்து கொண்டிருந்தன . 
பொருட்களெல்லாம் தாறுமாறாய் கிடந்தன. 
யாரும் அங்கே தங்க முடியாது . 
" முயலின் வீட்டுக்கு போய் பார்ப்போம் " என்றது 
தவளை. 


முயலின் வீடு நதிக்கு நடுவில் ஒரு தீவில் 
இருந்தது . வாசலில் நின்று கொண்டிருந்த முயல் 
கையசைத்து அழைத்தது . 
" வீட்டுக்குள் வாருங்கள் . என் வீடு மேட்டில் 
இருப்பதால் தண்ணீர் புகவில்லை ." என்றது . 


வீட்டினுள் கதகதப்பாக இதமாக இருந்தது . மூன்றும் 
அடுப்பின் முன் உட்கார்ந்து தங்கள் ஈரமான உடைகளை 
காயவைத்துக் கொண்டன . தங்கள் வீடுகளில் வெள்ளம் 
புகுந்துவிட்ட செய்தியை தெரியப்படுத்தின. முயல் " நீங்கள் 
அனைவரும் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் . 
சாப்பாட்டுக்கும் கவலை இல்லை " என்றது . 


அனைவரும் முயல் சமைத்து வைத்திருந்த 
கஞ்சியை பசியாரச் சாப்பிட்டுவிட்டு களைப்புத் தீர 
ஓய்வெடுத்தன . வெளியே , மழை விட்டபாடில்லை . 


மூன்றும் முயலின் விருந்தாளிகளாக 
பல நாட்கள் தங்கி இன்பமாக 
இணைந்திருந்தன . மழை பெய்து 
கொண்டே இருந்தது . 


குந்தித் தின்றால் குன்றும் கரையும் அல்லவா ? ஒரு 
நாள் உணவுப்பொருள் எல்லாம் தீர்ந்துவிட்டதை 
கண்டன . சாப்பிட ஒன்றும் இல்லையே என்று முயல் 
கவலைப்பட்டது . "நமக்கு உதவி கிடைக்காவிட்டால் 
நாம் அனைவரும் செத்துவிடுவோம் " என்று அழுத்து 
வாத்து . " நான் சாக விரும்பவில்லை " என்றது 
தவளை. 


மறுநாள் மிச்சம் மீதி இருந்த எல்லாவற்றையும் 
சாப்பிட்டன . யாருக்கும் பசி அடங்காவிட்டாலும் 
இனி என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் 
தெரியவில்லை.. 
மழை நின்றுவிட்டாலும் வெள்ளம் அபாய 
அளவுக்கு மேலேயே நீடித்தது . 


" நான் நீச்சலடித்து அக்கரைக்குப் போய் உதவிக்கு 
யாரையாவது கூட்டி வருகிறேன் " என்றது தவளை. 
இதைக் கேட்ட முயல் " வெள்ளம் வேகமாகப் பாய்ந்து 
கொண்டிருக்கிறது . இவ்வளவு பெரிய நதியைக் கடப்பது 
மிகவும் ஆபத்தானது " என்று அஞ்சியது . தவளை 
ஆர்வத்துடன் " என்னால் முடியும் . நம்மில் நான் தான் 
நன்றாக நீச்சல் அடிப்பவன் " என்றது . அனைவரும் ஒப்புக் 
கொண்டார்கள் . 


தவளை தைரியமாக வெள்ளத்தில் இறங்கியது . 
அதன் நண்பர்கள் பயத்துடன் பார்த்துக் 
கொண்டிருந்தார்கள் . தவளை வெகு தொலைவில் 
சென்று மறைந்தது . 


ஆற்று வெள்ளம் சில்லென்று குளிரடித்ததைப் பற்றி 
தவளை கவலைப்படவில்லை. பசியோடு இருக்கும் 
வாத்து பன்றி முயல் இவற்றின் முகம் தான் அதன் 
மனதில் இருந்தது . 


போகப்போக ஆற்றின் வேகம் கூடிக்கொண்டே 
போனது . களைத்துப்போன தவளை மிக 
மெதுவாகவே நீந்த முடிந்தது . திடீரென்று 
வெள்ளம் தவளையை அடித்துக்கொண்டு 
போனது . 


தவளை நீரில் முழுக ஆரம்பித்தது . இதற்கு 
மேல் நீந்த முடியாத தவளை " நான் முழுகி 
சாகப் போகிறேன் . இனி என் நண்பர்களை 
பார்க்கமுடியாது " என்று வருந்தியது . 


அப்போது ஒரு பரிச்சயமான குரல் " ஹலோ! 
யாரிது ? " என்று கேட்டுக் கொண்டே தவளையை 
தூக்கி படகில் ஏற்றியது . எலி தான் அது ! 
கொட்டிய மழையால் வந்த வெள்ளம் , பசியால் 
வாடும் நண்பர்கள் , உதவி தேடி தான் கிளம்பியது 
பற்றியெல்லாம் சொன்னது தவளை . 


"இனி கவலைப்படாதே ! நீண்ட பயணத்திற்கு 
எப்போதும் ஆயத்தமாயிருக்கும் என் படகில் 
எல்லோருக்கும் உணவு இருக்கிறது " என்று ஆறுதல் 
கூறியது எலி . 
உதவிக்காக நண்பர்கள் காத்திருக்கும் முயலின் வீடு 
நோக்கி எலி படகை செலுத்தியது . 


தவளை படகில் வருவதைக் கண்ட பன்றியும் 
முயலும் வாத்தும் மகிழ்ச்சியாக வரவேற்றன . 
அது சரி , ஆனால் தவளையோடு கூட வருவது 
யார் ? 


அவர்களின் அருமை நண்பன் 
எலியா அது ? 
கண்களை நம்ப முடியவில்லையே ! 


- 


- 


படகில் ரொட்டி , தேன் , வெண்ணை , காய்கறிகள் , 
கிழங்குகள் என்று நிறைய உணவுப் பண்டங்களை 
சேர்த்து வைத்திருந்தது எலி . 


" எங்களை காப்பாற்றினாய் நண்பா" என்று முயல் 
எலியிடம் நன்றி கூறியது . " நீங்கள் நன்றி சொல்ல 
வேண்டியது எனக்கல்ல தவளைக்குத் தான் . உயிரைப் 
பணயம் வைத்து ஆபத்தான வெள்ளத்தில் நீந்தி 
வந்து என்னைக் கண்டது தவளை " என்றது எலி . 
நண்பர்கள் தவளையை அன்போடு பார்த்தார்கள் . எலி 
சொன்னது முழுக்க முழுக்க உண்மையில்லை 
என்றாலும் தவளை மிகவும் பெருமிதம் அடைந்தது . 


அதன்பிறகு நிலைமை முன்னேறத் தொடங்கியது . 
தப்பிப் பிழைத்ததை நண்பர்கள் 
கொண்டாடினார்கள் . 
தவளை தான் இப்போது ஹீரோ! 
வெயில் அடிக்க ஆரம்பித்துவிட்டது . 
நீர்மட்டம் குறைய தொடங்கியது . 


இரண்டு தினங்களில் வெள்ளம் வடிந்து விட்டது . 
தவளையும் பன்றியும் வாத்தும் தத்தமது 
வீடுகளுக்கு திரும்பின. 


முற்றும் . 


எங்கு பார்த்தாலும் சேறும் சகதியுமாய் இருந்தது . 
" கவலைப்படாதீர்கள் " என்றது எலி . அதன் 
உதவியுடன் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி 
ஒழுங்குபடுத்தினார்கள் . 
ஆனால் எதுவுமே முன்பு போல் இல்லை . 
அவர்கள் அந்த பயங்கரமான வெள்ள 
அனுபவத்தை மறக்கவே முடியாது தானே ? 


அடைமழையால் பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தில் 

தவளையும் நண்பர்களும் மாட்டிக்கொள்கிறார்கள் . 
நண்பர்களுக்கு உதவுவதற்காக தனது உயிரைப் பணயம் 

வைக்கும் தவளை தான் இக்கதையின் ஹீரோ! 


மேக்ஸ் பல விருதுகள் பெற்ற ஒரு எழுத்தாளர் , அவரது 
கதைகள் வாழ்வின் அடிப்படை கொள்கைகளை 
மென்மையான நகைச்சுவையுடன் தொட்டுச் 

செல்கின்றன. 


